பொல்லாத நாட்கள்‌ வராமலும்‌, 
வருடங்கள்‌ நெருங்காமலும்‌ 
இருக்கும்‌ வேளையில்‌, உன்‌ 


இளமைப்‌ பருவத்தில்‌ உன்னைப்‌ 


படைத்தவனை நினைத்துக்‌ கொள்‌. 
பிரசங்கி 12:1 


...மனுஷனுடைய இருதயத்தின்‌ கற்பனை அவனுடைய இளமை முதல்‌ 
பொல்லாதது.... ஆதியாகமம்‌ 8:21 

அவர்கள்‌ கீழ்ப்படிந்து அவருக்குச்‌ சேவை செய்தால்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
நாட்களை செழிப்பிலும்‌. தங்கள்‌ ஆண்டுகளை மகிழ்ச்சியிலும்‌ 
கழிப்பார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ கீழ்ப்படியவில்லை என்றால்‌, 
அவர்கள்‌ வாளால்‌ அழிந்து போவார்கள்‌. அவர்கள்‌ அறியாமலேயே 
சாவார்கள்‌. மாய்மாலக்காரர்கள்‌ உள்ளத்தில்‌ கோபத்தைக்‌ 
குவிக்கிறார்கள்‌: அவர்‌ அவர்களைக்‌ கட்டினால்‌ அவர்கள்‌ 
அழுவதில்லை. அவர்கள்‌ இளமையில்‌ இறந்துவிடுகிறார்கள்‌. 
அவர்களுடைய வாழ்க்கை அசுத்தமானவர்களின்‌ மத்தியில்‌ 
இருக்கிறது. யோபு 36:11-14 


கர்த்தராகிய ஆண்டவரே. நீரே என்‌ நம்பிக்கை: என்‌ இளமை முதல்‌ 
நீரே என்‌ நம்பிக்கை. உன்னால்‌ நான்‌ கருவிலிருந்தே தூக்கி 
நிறுத்தப்பட்டேன்‌: என்‌ தாயின்‌ குடலில்‌ இருந்து என்னை வெளியே 
எடுத்தவர்‌ நீரே: என்‌ துதி எப்போதும்‌ உம்மையே. சங்கீதம்‌ 71:5-6 


நான்‌ கர்த்தராகிய ஆண்டவருடைய பெலத்தோடு நடப்பேன்‌: உமது 
நீதியை மட்டும்‌ குறிப்பிடுவேன்‌. கடவுளே. என்‌ இளமையிலிருந்து 
எனக்குப்‌ போதித்தீர்‌: இதுவரை நான்‌ உமது வியத்தகு செயல்களை 
அறிவித்தேன்‌. இப்போதும்‌ நான்‌ வயதானவனாகவும்‌ 
நரைத்தவனாகவும்‌ இருக்கும்‌ போது. கடவுளே, என்னைக்‌ 
கைவிடாதேயும்‌: இந்தத்‌ தலைமுறையினருக்கு உமது 
வல்லமையையும்‌. வரப்போகும்‌ ஒவ்வொருவருக்கும்‌ உமது 
வல்லமையையும்‌ நான்‌ காண்பிக்கும்‌ வரை. சங்கீதம்‌ 71:16-18 

ஒரு வாலிபன்‌ தன்‌ வழியை எதினால்‌ சத்தம்‌ செய்வான்‌? உமது 
வார்த்தையின்படி அதைக்‌ கவனித்து. சங்கீதம்‌ 119:9 


அப்பொழுது அவர்‌ சிறு பிள்ளைகள்மேல்‌ கைகளை வைத்து 
ஜெபம்பண்ணும்படி அவரிடத்தில்‌ கொண்டுவரப்பட்டார்கள்‌: சீஷர்கள்‌ 
அவர்களைக்‌ கடிந்துகொண்டார்கள்‌. ஆனால்‌ இயேசு. "சிறு 
பிள்ளைகளை என்னிடத்தில்‌ வராதபடிக்கு அவர்களைத்‌ 
தடைசெய்யாதிருங்கள்‌: பரலோகராஜ்யம்‌ 
அப்படிப்பட்டவர்களுடையது" என்றார்‌. அவர்கள்‌ மேல்‌ கைகளை 
வைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார்‌. அப்பொழுது. ஒருவன்‌ வந்து. 
அவனை நோக்கி: நல்ல போதகரே. நான்‌ நித்திய ஜீவனை அடைய 
நான்‌ என்ன நன்மையைச்‌ செய்ய வேண்டும்‌ என்று கேட்டான்‌. அவன்‌ 
அவனை நோக்கி: ஏன்‌ என்னை நல்லவன்‌ என்கிறாய்‌? கடவுள்‌ 
ஒருவரைத்‌ தவிர வேறு நல்லவர்‌ இல்லை: ஆனால்‌ நீங்கள்‌ 
வாழ்க்கையில்‌ நுழைய விரும்பினால்‌. கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்ளுங்கள்‌. அவன்‌ அவனை நோக்கி: எது? கொலை 
செய்யாதே, விபச்சாரம்‌ செய்யாதே, திருடாதே, பொய்‌ சாட்சி 
சொல்லாதே. உன்‌ தந்தையையும்‌ தாயையும்‌ கனப்படுத்து. உன்னைப்‌ 
போலவே உன்‌ அண்டை வீட்டாரையும்‌ நேசிக்க வேண்டும்‌ என்று 
இயேசு சொன்னார்‌. அந்த வாலிபன்‌ அவனை நோக்கி; 
இவைகளையெல்லாம்‌ நான்‌ சிறுவயதுமுதல்‌ கடைப்பிடித்து 
வருகிறேன்‌: எனக்கு இன்னும்‌ என்ன குறைவு என்றான்‌. இயேசு 
அவனை நோக்கி: நீ பரிபூரணமாயிருக்க விரும்பினால்‌, போய்‌. 
உன்னுடையதை விற்று, ஏழைகளுக்குக்‌ கொடு. அப்பொழுது 
பரலோகத்தில்‌ உனக்குப்‌ பொக்கிஷம்‌ உண்டாயிருக்கும்‌: என்னைப்‌ 
பின்தொடர்ந்து வா என்றார்‌. ஆனால்‌ அந்த வாலிபன்‌ அந்த 
வார்த்தையைக்‌ கேட்டபோது. அவன்‌ துக்கமடைந்து போய்விட்டான்‌: 
மத்தேயு 19:13-22 


பிள்ளைகளே. உங்கள்‌ பெற்றோருக்குக்‌ கர்த்தருக்குள்‌ கீழ்ப்படியுங்கள்‌: 
இது நியாயம்‌. உன்‌ தந்தையையும்‌ தாயையும்‌ கனம்பண்ணு: (இது 
வாக்குறுதியுடன்‌ கூடிய முதல்‌ கட்டளை: ) அது உனக்கு நலமாக 
இருக்கவும்‌. நீங்கள்‌ பூமியில்‌ நீண்ட காலம்‌ வாழவும்‌ வேண்டும்‌. 
எபேசியர்‌ 6:1-3 


ஒருவனும்‌ உன்‌ இளமையை வெறுக்க வேண்டாம்‌: ஆனால்‌ 
வார்த்தையிலும்‌. உரையாடலிலும்‌. தர்மத்திலும்‌. ஆவியிலும்‌. 
நம்பிக்கையிலும்‌. தூய்மையிலும்‌ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக 
இரு. 1 தீமோத்தேயு 4:12 


ஞானம்‌ ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனை வரை வலிமையுடன்‌ 
சென்றடைகிறது: மேலும்‌ எல்லாவற்றையும்‌ இனிமையாக 
ஒழுங்குபடுத்துகிறது. நான்‌ அவளை நேசித்தேன்‌, என்‌ 
இளமையிலிருந்து அவளைத்‌ தேடினேன்‌. நான்‌ அவளை என்‌ 
மனைவியாக மாற்ற விரும்பினேன்‌. அவளுடைய அழகை நான்‌ 
விரும்பினேன்‌. சாலொமோனின்‌ ஞானம்‌ 8:1-2 


உன்‌ குழந்தையை மெல்லச்‌ செய்‌, அவன்‌ உன்னைப்‌ பயமுறுத்துவான்‌: 
அவனோடு விளையாடு. அவன்‌ உன்னைக்‌ கடுப்பேற்றுவான்‌. 
அவனுடன்‌ சிரிக்காதே, அவனுடன்‌ உனக்கு துக்கம்‌ ஏற்படாதபடிக்கு, 
இறுதியில்‌ உன்‌ பற்களை கடிக்கும்‌. அவனுடைய இளமையில்‌ 
அவனுக்கு சுதந்திரம்‌ கொடுக்காதே, அவனுடைய 
முட்டாள்தனங்களைக்‌ கண்டு கண்‌ சிமிட்டாதே. அவன்‌ இளைஞனாக 
இருக்கும்போதே அவனுடைய கழுத்தைக்‌ குனிந்து. அவன்‌ சிறுவயதில்‌ 
அவனைப்‌ பக்கவாட்டில்‌ அடித்து. அவன்‌ பிடிவாதமாக வளர்த்து. 
உனக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌. உன்‌ இருதயத்தில்‌ துக்கத்தை 
வரவழைக்காதபடிக்கு. பிரசங்கி 30:9-12 


